﻿145. வேதம் வழங்கப்பெற்றோரிடம் எல்லாச் சான்றுகளையும் நீர் கொண்டுவந்தாலும் அவர்கள் உமது கிப்லாவைப் பின்பற்றப்போவதில்லை. நீரும் அவர்களின் கிப்லாவைப் பின்பற்றுபவர் அல்லர். அவர்களிலேயே ஒருவர் மற்றவரது கிப்லாவைப் பின்பற்றுவதில்லை. உமக்கு ஞானம் வந்த பின்னர் அவர்களுடைய மனவிருப்பங்களை நீர் பின்பற்றினால் அநீதியிழைத்தவர்களில் ஒருவராகிவிடுவீர்.
---------------------------------------------
வேதக்காரர்களான யூதர்களின் இறைமறுப்பு, அவர்களின் பிடிவாதம், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களின் தகுதியை விளங்கியிருந்தும் அதற்கு மாறு புரிவது ஆகிய தன்மைகள் குறித்து இங்கு அல்லாஹ்  தெரிவிக்கின்றான்.
யூதர்களிடம் நபி (ஸல்) அவர்கள் கொண்டுவந்த அனைத்தும் உண்மையே என்பதற்கு எத்தனை சான்றுகளைக் காட்டினாலும் நபி (ஸல்) அவர்களை யூதர்கள் பின்பற்றவேமாட்டார்கள்; தங்களின் மனவிருப்பங்களை அவர்கள் கைவிடப்போவதுமில்லை என்று அல்லாஹ்  தெரிவிக்கின்றான்.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: யாருக்கெதிராக உம் இறைவனின் வாக்கு உறுதியானதோ அவர்கள், வதைக்கும் வேதனையைக் காணாத வரை இறைநம்பிக்கை கொள்ளவேமாட்டார்கள். அவர்களிடம் அனைத்துச் சான்றுகளும் வந்தாலும் சரியே! (10:96,97)
இதையே மேற்கண்ட வசனத்தில் (145), "வேதம் வழங்கப்பெற்றோரிடம் எல்லாச் சான்றுகளையும் நீர் கொண்டுவந்தாலும் அவர்கள் உமது கிப்லாவைப் பின்பற்றப்போவதில்லை” என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அடுத்து "நீரும் அவர்களின் கிப்லாவைப் பின்பற்றுபவர் அல்லர்” என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் இறைக்கட்டளைகளை மிகுந்த சிரத்தையுடன் பின்பற்றுபவர்கள் என்பதை இது காட்டுகிறது.
யூதர்கள் தன்னிச்சையான யோசனைகளிலும் மனவிருப்பங்களிலும் எவ்வாறு விடாப்பிடியாக இருக்கிறார்கயோ அதைப் போன்றே, அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் இறைக்கட்டளைகளுக்குக் கட்டுப்படுவதிலும், அவனுக்குக் கீழ்ப்படிவதிலும், அவனது திருப்தியைப் பெற முனைவதிலும் விடாப்பிடியாக இருப்பார்கள். எந்தச் சூழ்நிலையிலும் யூதர்களின் மனஇச்சைகளை அவர்கள் பின்பற்றவே மாட்டார்கள். நபி (ஸல்) அவர்கள் பைத்துல் மக்திஸை முன்னோக்கியதுகூட, அது யூதர்களின் கிப்லா என்பதற்காக அல்ல; இறைக்கட்டளை அவ்வாறு இருந்ததால்தான்.
அடுத்து உண்மை இன்னதுதான் என்பதை நன்கு தெரிந்திருக்கும் ஒருவர், தாம் தெரிந்துகொண்டே உண்மைக்குப் புறம்பாக மனஇச்சையைப் பின்பற்றக் கூடாது என அல்லாஹ்  எச்சரிக்கை விடுக்கின்றான். ஏனெனில், அறிந்தவருக்கெதிரான சான்று, மற்றவர்களைக் காட்டிலும் வலுவானதாக இருக்கும். 
எனவேதான், "உமக்கு ஞானம் வந்த பின்னர் அவர்களுடைய மனவிருப்பங்களை நீர் பின்பற்றினால் அநீதியிழைத்தவர்களில் ஒருவராகிவிடுவீர்” என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இது நபி (ஸல்) அவர்களை முன்னிலைப்படுத்திப் பேசப்பட்டிருந்தாலும், உண்மையில் இது அவர்களுடைய சமுதாயத்தாருக்குச் சொல்லப்பட்ட அறிவுரையாகும்.
